World Christian Fellowship 
www. wcflondon.com 


wcflondon(Agmail.com 


ஏழு சபைகள்‌ 


இறுத பாகம்‌ 


வெளி. அதிகாரங்கள்‌ 2 & 3 


Seven Churches of 
Revelation 
~ Chapters 2-3 - 

© Ephesus 
© Smyrna 
© Pergamos 


© Thyatira Aegean Sea 4 
© Sardis 

© Philadelphia 

© Laodicea 


Island of Patmos: where John 
received the vision 


ஏழு சபைகளில்‌ ,ஐந்து சபையில்‌ பாவத்தைப்‌ பற்றி 
பேசுகிறார்‌ சபையை எச்சரிக்கிறார்‌. 


அவர்கள்‌ இருக்கும்‌ ஒழுங்கின்‌ அடிப்படையில்‌, 2 மற்றும்‌ 3 
அதிகாரங்களில்‌, அவை நமக்கு காலவரிசைப்படி அல்லது 
பேரழிவு மற்றும்‌ அழிவுக்கு ஒரு காலவரிசை 


முன்னேற்றத்தை அளிக்கின்றன, அதில்‌ சபை 
சாத்தனுடையதாக மாறுவதை நாம்‌ காணமுடியும்‌. 


இநத ஐந்து படி காலகட்டத்தில்‌ சபை தேவனுடையதிலிருந்து 
சாத்தனுடையதாக மாறுவதை காணமுடியும்‌. 


1. யின்‌ அன்பை தார்கள்‌. 


எபேசுவில்‌ உள்ள சபைக்கு நம்முடைய கர்த்தர்‌ சொல்கிறார்‌, 
வெளி 2:2, உன்‌ கிரியைகளையும்‌, உன்‌ பிரயாசத்தையும்‌, உன்‌ 
பொறுமையையும்‌, நீ பொல்லாதவர்களைச்‌ சதிக்கக 
கூடாமலிருக்கிறதையும்‌, அப்போஸ்தலரல்லாதவர்கள்‌ 
தங்களை அப்போஸ்தலரென்று சொல்லுகிறதை நீ சோதித்து 
அவர்களைப்‌ பொய்யரென்று கண்டறிந்ததையும்‌; 


அவர்களால்‌ பொறுமையாக இருக்க முடிந்தது, 


உறுதியாக, 
உபத்திரவங்கள்‌ மத்தியில்‌ தைரியம்‌, 


VY VY 


தவறான அப்போஸ்தலர்களை அடையாளம்‌ 
காண்பதற்கான ஆவிக்குரிய பகுத்தறிவு, மற்றும்‌ 
* சகிப்பு தன்மையோடு இருக்க முடிந்தது. 


காரியங்களை சரிசெய்ய பவுல்‌ தீமோத்தேயுவை எபேசுவில்‌ 
இருந்த சபைக்கு நியமித்து இருந்தார்‌. 


இரண்டு முக்கிய நோக்கங்கள்‌ இருந்தன: 
1. தவறான கோட்பாட்டைக்‌ கையாள்வது மற்றும்‌ 
2. துன்மார்க்க காரியங்களை கையாள்வது. 


உண்மையான கோட்பாடு மற்றும்‌ தெய்வபக்தி ஆகியவற்றில்‌ 
அர்ப்பணிப்புடன்‌ சபையை மீண்டும்‌ கொண்டு வருடியும்‌. 


தீமோத்தேயு மிகவும்‌ வெற்றிகரமாக இருந்திருக்க வேண்டும்‌. 
தேவ கிருபையால்‌, அவர்‌ தவறான போதகர்கள்‌, தவறான 
தலைவர்கள்‌, தவறான ஆசிரியர்களை அகற்ற முடிந்தது. அவர்‌ 
மக்களை பிழையில்‌ இருந்து சத்தியத்திற்கு மாற்ற முடிந்தது. 


தேவ கிருபையால்‌, அவருடைய ஊழியத்தின்‌ மூலம்‌ அநத 
சபையில்‌ உண்மையான தெய்வபக்தியைக்‌ கொண்டுவர 
அவரால்‌ முடிந்தது. இந்த வெளிப்படுதல்‌ கடிதம்‌ 
எழுதப்படும்போது, 30 ஆண்டுகள்‌ கடந்துவிட்டன, 
எபேசுவில்‌ உள்ள சபை தவறான தலைவர்கள்‌, போதகர்கள்‌ 
மற்றும்‌ தவறான உபதேசர்களால்‌ வழிநடததப்படுதீது வந்தது 
ஆனால்‌ அது, உண்மையான ஆவிக்குரிய தலைவர்கள்‌, 
போதகர்கள்‌ மற்றும்‌ அப்போஸ்தலர்கள்‌ ஆகியோரால்‌ 
வழிநடத்த திருப்பப்பட்டது.. 


எபேசு சபைக்கு கீழ்கண்ட ஆசீர்வாதங்கள்‌ இருந்தன 
* பவுல்‌ போதகராக இருந்தார்‌, 
* ஆக்கில்லால்‌ ஊழியம்‌ செய்தார்‌, 
* அப்போல்லோ பிரசங்கம்‌ செய்தார்‌, 
* தீமோத்தேயுவின்‌ கழ்‌ ஊழியம்‌ மற்றும்‌ 
வழிநடத்துதல்‌. 


இந்த சபை மிகவும்‌ விக்ரக ஆராதனை கொண்ட 
எபேசியர்களின்‌ டயானாவின்‌ வழிபாட்டால்‌ ஆதிக்கம்‌ 
பெற்ற நகரத்தில்‌ இருந்தது, உலகின்‌ ஏழு அதிசயங்களில்‌ 
ஒன்று அவரது கோயில்‌,அது குருக்கள்‌ ,திருநங்கைகள்‌, 
களியாட்டம்‌ மற்றும்‌ குடிபழக்கம்‌ ஆகியவற்றால்‌ நிரம்பியது. 


இது ஒரு வலுவான, அடிப்படை, மரபுவழி சபை. 


வெளி 2:4, ஆனாலும்‌, நீ ஆதியில்‌ கொண்டிருந்த அன்பை 
விட்டாய்‌ என்று உன்பேரில்‌ எனக்குக்‌ குறை உண்டு. 


ஆதியின்‌ அன்பு என்றால்‌ என்ன ? 


அது கீழ்காண்பவையின்‌ மேல்‌ உள்ள அன்பு 


கட்டுக்கடங்கா உணர்ச்சி, 


உற்சாகம்‌, 
உணர்ச்சி, 
வைராக்கியம்‌, 
நன்றி சொல்லுதல்‌, 
துதித்தல்‌, 

பணிவு செய்தல்‌. 


VY VY ௫ YYY 


ஒரு நித்திய மாற்றத்தை அனுபவித்த இதயத்திலிருந்து 
வெளியேறிய அன்பு. 


எபேசியர்கள்‌ நற்கிரியைகளை செய்தார்கள்‌ , ஏனென்றால்‌ 


அவர்கள்‌ நறிகிரியைகளை செய்யும்‌ பழக்கத்தில்‌ 
இருந்தார்கள்‌ 

அவர்கள்‌ சரியான காரணத்திற்காக அவற்றை செய்து 
கொண்டிருந்தார்கள்‌. 


அவர்கள்‌ தேவனை கனப்படுதத விரும்பினர்‌. 
அவர்களுக்கு சரியான நோக்கம்‌ கூட இருந்தது. 


ஆனால்‌ அவர்கள்‌ ஆதியின்‌ அன்பை விட்டுவிட்டார்கள்‌. 


* அந்த ஆர்வம்‌ போய்விட்டது, 
* அந்த தூண்டுதல்‌ போய்விட்டது, 
* அந்த மகிழ்ச்சி போய்விட்டது. 


தேனிலவு முடிந்துவிட்டது, அவர்கள்‌ ஒரு வசதியான, 
பாரம்பரியமான, மரபுவழி வழக்கத்தின்‌ பின்‌ செல்ல 
ஆரம்பித்துவிட்டனர்‌. 


பரிகாரம்‌: 


வெளி 2:5, ஆகையால்‌ நீ இன்ன நிலைமையிலிருந்து 
விழுந்தாயென்பதை நினைத்து, மனந்திரும்பி, ஆதியில்‌ செய்த 
கிரியைகளைச்‌ செய்வாயாக; இல்லாவிட்டால்‌ நான்‌ சீக்கிரமாய்‌ 
உன்னிடத்தில்‌ வந்து, நீ மனந்திரும்பாதபட்சத்தில்‌, உன்‌ 
விளக்குத்தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன்‌. 


நீங்கள்‌ ஆதியில்‌ கிறிஸ்துவைத்‌ தழுவிய அநீத 
விலைமதிப்பற்ற, அன்பு நிறைந்த நாட்களை நினைவில்‌ 
கொண்டு மீண்டும்‌ அதற்கு திரும்புங்கள்‌. 


ஆவிக்குறிய மறதி, ஆவிக்குறிய காரியங்களை 
மறப்பதிலிருந்து வருகிறது. 


பழைய ஏற்பாட்டில்‌ தேவன்‌ பல முறை மீண்டும்‌ 
சொல்வதற்கான காரணங்கள்‌ உங்களுக்குத தெரியுமா? 


நன்றியுணர்வின்‌ நெருப்பு எப்பொழுதும்‌ எரியும்‌ பொருட்டு, 
தேவன்‌ தம்‌ மக்களுக்காக செய்த காரியங்களின்‌ வரலாற்றை 
மீண்டும்‌ மீண்டும்‌ நினைவுபடுத்திக்கொண்டு 
கொண்டிருக்கிறார்‌ 


அப்போது நீங்கள்‌ செய்ததைப்‌ போலவே இப்போது நீங்கள்‌ 
வார்த்தையை விரும்புகிறீர்களா? 

அப்போது நீங்கள்‌ செய்ததைப்‌ போலவே தேவ வார்த்தையின்‌ 
போதனைகளைக்‌ கேட்க உங்களுக்கு அதே பசி இருக்கிறதா? 
அல்லது 


நீங்கள்‌ இவ்வளவு காலமாக அதைக்‌ 
கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்‌, அது இப்போது குறைய 
தொடங்கி விட்டதா? 


என்னைப்‌ பொறுத்தவரை தேவனுடைய வார்த்தை எனக்கு 
உற்சாகமாகவும்‌ புதியதாகவும்‌ தொடர்கிறது. 


உங்களுக்கு எப்படி? 

ஜெபத்தில்‌ தேவனுடன்‌ தனியாக இருக்க நீங்கள்‌ 
ஏங்குகிறீர்களா? 

நீங்கள்‌ ஆராதனை செய்ய அவசரப்படுகிறீர்களா? 

சபையில்‌ இருப்பது ஒரு காலத்தில்‌ ஆற்வம்‌ இருந்ததைப்‌ 
போலவே இப்போதும்‌ உங்களுக்கு முக்கியமாக உள்ளதா? 
ஐக்கியம்‌ உள்ளதா? 

அல்லது 

இப்போதும்‌ அது உள்ளதா? 


உங்கள்‌ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை, கிறிஸ்துவை விட 
அதிகமாக அனுபவிக்கிறீர்களா? 

கிறிஸ்துவை விட, ஐக்கியத்தில்‌ இருப்பதை அதிகமாக நீங்கள்‌ 
ரசிக்கறீர்களா? 

தேவனுடைய வார்த்தையை விட, உங்கள்‌ கிரியைகள்‌ , உங்கள்‌ 
ஊழியத்தை நீங்கள்‌ அதிகமாக ரசிக்கிறீர்களா?? 


நீங்கள்‌ இவ்வாறு செய்தால்‌, அநேகமாக உங்கள்‌ ஆதியின்‌ 
அன்பு போய்விட்டது என்று அர்த்தம்‌! 


அது எப்படி இருந்தது என்பதை நினைவில்‌ கொள்க. 
“மனம்‌ திரும்புங்கள்‌. ” 


உங்கள்‌ ஆதியின்‌ அன்பை இழந்திருப்பது ஒரு பாவம்‌. 


அதை ஒப்புக்கொள்ளுங்கள்‌. 

உங்கள்‌ அன்பின்‌ பற்றாக்குறையை 
ஒப்புக்கொள்ளுங்கள்‌/அறிக்கை செய்யுங்கள்‌. 

வார்த்தையின்‌ மீதான உங்கள்‌ விருப்பமின்மையை 
ஒப்புக்கொள்ளுங்கள்‌. 

உற்சாகம்‌ மற்றும்‌ ஆர்வமின்மை ஆகியவற்றை ஒப்புக்‌ 
கொள்ளுங்கள்‌. 

கிறிஸ்துவுக்கு வைராக்கியமாக சேவை செய்வதற்கான 
உங்கள்‌ ஆர்வமின்மையை ஒப்புக்‌ கொள்ளுங்கள்‌. 

“அதியில்‌ செய்த கிரியைகளை செய்யுங்கள்‌” 

உங்கள்‌ ஆவிக்குரிய அனுபவத்தின்‌ முதல்‌ தடவை நீங்கள்‌ 
செய்ததைச்‌ செய்யுங்கள்‌. 


நல்ல அர்த்தமுள்ள, நல்ல எண்ணம்‌ கொண்ட, நல்ல 
விஷயங்கள்‌, உண்மையுள்ள காரியங்கள்‌, கிறிஸ்தவ மக்கள்‌ 
சீக்கிரமாக குளிராக வளர முடியும்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌. 
இது ஒரு படி. 


எபேசுவில்‌, எல்லோரும்‌ தங்கள்‌ ஆதியின்‌ அன்பை 
விட்டுவிட்டார்கள்‌; அது சிலர்‌ தான்‌. 


2. Compromise சமரசம்‌ செய்தல்‌. 
பெர்கமு சபை. 


வெளி 2:13, உன்‌ கிரியைகளையும்‌, சாத்தானுடைய 
சிங்காசனமிருக்கிற இடத்தில்‌ நீ குடியிருக்கிறதையும்‌ நீ என்‌ 
நாமத்தைப்‌ பற்றிக்கொண்டிருக்கிறதையும்‌, சாத்தான்‌ 
குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு 
உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன்‌ 
கொல்லப்பட்ட நாட்களிலும்‌ என்னைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தை 


நீ மறுதலியாமலிருந்ததையும்‌ அறிந்திருகீகிறேன்‌. 


அங்கே சாத்தானின்‌ சிம்மாசனம்‌ மட்டுமல்ல, அவன்‌ அங்கே 
வாழ்கிறான்‌. அவர்கள்‌ சாத்தானின்‌ சொந்த ஊரில்‌ 
வசிக்கறொர்கள்‌. 


பெர்கமு, ரோமானியப்‌ பேரரசில்‌ சீசரின்‌ வழிபாட்டின்‌ 
மையமாக இருந்தது என்று கூறப்படுகிறது. நிச்சயமாக, அது 
சாத்தானின்‌ சிம்மாசனமாக இருக்கும்‌, சசரை உண்மையான 
கடவுள்‌ என்று அவர்கள்‌ வணங்குகிறார்கள்‌. 


வரலாற்று ரீதியாக அந்த கலாச்சாரத்தின்‌ புகழ்பெற்ற 
முன்னணியில்‌ இருநத கடவுள்‌, ஜீயஸ்‌ கடவுள்‌ என்று 
கூறப்படுெது. Zச5 ஜீயஸ்‌ தனது மரியாதைக்குரிய வகையில்‌ 
உலகின்‌ மிகப்‌ பெரிய, புகழ்பெற்ற பலிபீடத்தை அந்த 


தெய்வத்துக்கு கட்டியிருநதார்கள்‌, மேலும்‌ அந்த பலிபீடம்‌ 
சிம்மாசனத்தின்‌ வடிவத்தில்‌ இருந்தது பெர்கமுவில்‌ 
இருந்தது. 


பெர்கமுவில்‌, மிகவும்‌ சிறப்பு வாய்ந்த கடவுள்‌, 
குணப்படுததும்‌ கடவுள்‌ அதன்‌ பெயர்‌ அஸ்கெல்பியஸ்‌ 
Asclepius. இந்த நகரத்துடன்‌ அடையாளம்‌ காணப்பட்டதால்‌, 
அஸ்கெல்பியஸ்‌, Pergamese god பெர்கமு கடவுள்‌ என்று 
அழைக்கப்பட்டார்‌ அஸ்கெல்பியஸ்‌ ஒரு பாம்பு போல்‌ 
சித்தரிக்கப்பட்டது. ஒரு மருத்துவ சின்னம்‌, அதை கொடியை 
சுற்றி ஒரு பாம்பு இருப்பதைக்‌ கண்டு இருப்பீர்கள்‌. 


எனவே, சீசர்‌ வழிபாடு அல்லது ஜீயஸின்‌ பலிபீடம்‌, அல்லது 
அஸ்கெல்பியஸ்‌ கடவுளின்‌ ஆலயத்தைப்‌ பார்க்கும்‌ போது, 
சாத்தான்‌ வாழ்கிறான்‌, அவனுடைய சிங்காசனம்‌ இன்னும்‌ 
உள்ளது என்பதை காண முடிகிறது. 


அவர்கள்‌ அநீதிப்பாவை இழந்தனர்‌, அவர்களின்‌ ஆராதனை 
நடக்கும்‌ போதே அவர்கள்‌ கொல்லப்பட்டனர்‌ ஆனால்‌ 
அவர்கள்‌ இன்னும்‌ சத்தியத்தை விட்டு விலகவில்லை. 


வெளி 2:14 ஆகிலும்‌, சில காரியங்களைக்குறித்து உன்பேரில்‌ 
எனக்குக்‌ குறை உண்டு; விக்ரெகங்களுக்குப்‌ 
படைத்தவைகளைப்‌ புசிப்பதற்கும்‌ வேசித்தனம்‌ 
பண்ணுவதற்கும்‌ ஏதுவான இடறலை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்முன்பாகப்‌ போடும்படி பாலாக என்பவனுக்குப்‌ 
போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தைக 
கைக்கொள்ளுகிறவர்கள்‌ உன்னிடத்திலுண்டு. 


இநத எச்சரிக்கைக்கு இரண்டு காரணங்கள்‌: 


ய “பாலாக என்பவனுக்குப்‌ போதனை செய்த 
பிலேயாமுடைய போதகத்தைக 
கைக்கொள்ளுகிறவர்கள்‌ உன்னிடத்திலுண்டு ” 
பிலேயாம்‌ கூலிக்காக வேலை செய்யும்‌ ஒரு 
தீர்க்கதரிசி. எண்ணாகமம்‌ 22 முதல்‌ 25 வரை. அவர்‌ 
இஸ்ரவேல்‌ மக்களை புறமதததினருடன்‌ கலப்பு 
திருமணம்‌ செய்து கொள்ளும்படி மயக்கி, அவர்களை 
விக்ரெகாராதனையாளர்களாக மாற்றினார்‌. 


கலப்பு திருமணமானது மெசியாவின்‌ சந்ததியை 
அழித்திருக்கலாம்‌, மக்களின்‌ உடன்படிக்கையை 
அழித்திருக்கலாம்‌. 


இஸ்ரேல்‌ மக்களை ,அவர்களைச்‌ சுற்றியுள்ள 
மக்களுடன்‌ சமரசம்‌ செய்து, உலகத்துடன்‌ சமரசம்‌ 
செய்ய வைப்பதன்‌ மூலம்‌ விகீகிரகாராதனை, 
பாலியல்‌ தீமைக்குள்‌ கொண்டுவர முயன்றார்‌. 


அவர்கள்‌ தங்கள்‌ தேவனை மறுக்க வைக்க 
முயற்சிக்கவில்லை, ஆனால்‌ அவர்கள்‌ உலகத்துடன்‌ 
ஒன்றிணைவதை அவர்‌ திட்டம்‌ தீட்டினார்‌. 


ற்‌) வெளி 2:15, “அப்படியே நிக்கொலாம்‌ மதஸ்தருடைய 
போதகத்தைக கைக்கொள்ளுகிறவர்களும்‌ 
உன்னிடத்திலுண்டு; அதை நான்‌ வெறுக்கிறேன்‌. ” 
நிக்கொலாய்‌ மதஸ்தருடைய கோட்பாடு சபைக்குள்‌ 
நுழைந்த ஒரு போதனையாகும்‌, இது கிறிஸ்தவமும்‌ 
பாவத்தை ஏற்றுக்கொள்ளும்‌ என்று கூறியது. நீங்கள்‌ 
ஒரு கிறிஸ்தவராக இருநது பாவத்துடன்‌ ஈடுபடலாம்‌ 
என்று கூறியது. 
விக்கிரகத்தின்‌ பலிபீடமும்‌ மற்றும்‌ தேவனின்‌ 
பலிபீடமும்‌ ஒன்று என்று கூறியது. 


உலகத்துடன்‌ சமரசம்‌/ஒத்துபோகுதல்‌. 


வெளி 2:/6, நீ மனந்திரும்பு, இல்லாவிட்டால்‌ நான்‌ சீக்கிரமாய்‌ 
உன்னிடத்தில்‌ வந்து, என்‌ வாயின்‌ பட்டயத்தால்‌ 
அவர்களோடே யுத்தம்பண்ணுவேன்‌. 


கர்த்தர்‌ தனது சொந்த சபையை எதிர்த்துப்‌ போராடுகிறார்‌, 
அப்போது அந்த சபை கடுமையான சிக்கலில்‌ உள்ளது என்று 
அர்த்தம்‌. 

கிறிஸ்துவுடனான உங்கள்‌ அன்பை நீங்கள்‌ இழக்கும்போது, 


உங்கள்‌ அன்பு சுற்றித்‌ திரிகிறது, அது உலகில்‌ 
ஏதோவொன்றோடு தன்னை இணைத்துக்‌ கொள்ளும்‌. 


10 


3. பாவத்தை சதிததுக்கொள்ளுதல்‌. 


தியத்தராவில்‌ உள்ள சபை. 
வெளி 2:19, உன்‌ கிரியைகளையும்‌ உன்‌ அன்பையும்‌, உன்‌ 


ஊழியத்தையும்‌, உன்‌ விசுவாசத்தையும்‌, உன்‌ 
பொறுமையையும்‌, நீ முன்பு செய்த கிரியைகளிலும்‌ 
பின்புசெய்த கிரியைகள்‌ அதிகமாயிருகறைதையும்‌ 
அறிந்தருக்கிறேன்‌. 


அவர்களின்‌ அன்பு வளர்ந்து வருகிறது, கிரியைகள்‌ வளர்ந்து 
வருகின்றன. அவர்கள்‌ முன்பு இருந்ததை விட சிறந்தவர்கள்‌ 
ஆக மாறிக்கொண்டு வருகின்றனர்‌. 


வெளி 2:20, ஆகிலும்‌, உன்பேரில்‌ எனக்குக்‌ குறை உண்டு; 
என்னவெனில்‌, தன்னைத்‌ தர்க்கதரிசியென்று சொல்லுகிற 
யேசபேல்‌ என்னும்‌ ஸ்திரீயானவள்‌ என்னுடைய ஊழியக்காரர்‌ 
வேசித்தனம்பண்ணவும்‌ விக்கிரகங்களுக்கும்‌ 
படைத்தவைகளைப்‌ புசிக்கவும்‌ அவர்களுக்குப்‌ போதித்து, 
அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடங்கொடுக்கிறாம்‌. 


ஒரு யேசபேல்‌ வகை, அவள்‌ கற்பித்தல்‌ மற்றும்‌ பிரசங்கிக்கும்‌ 
இடத்தை கைப்பற்றினாள்‌. இறுதியில்‌ மக்களை பாலியல்‌ 
பாவத்திற்கும்‌ உருவ வழிபாட்டிற்கும்‌ கவர்நதிழுத்தாள்‌. 
அவள்‌ அதற்காக தான்‌ அங்கு இருநீதால்‌, மக்களும்‌ அவளை 
இங்கே தான்‌ முன்னேற்றம்‌: 

* ஆதியின்‌ அன்பு இல்லை, 

> உலகத்துடன்‌ சமரசம்‌, 


* பாவத்தை ஏற்றுக்கொள்ளுதல்‌. 


11 


உங்கள்‌ ஆதியின்‌ அன்பை இழநீதவுடன்‌, நீங்கள்‌ உலகத்துடன்‌ 
சமரசம்‌ செய்வீர்கள்‌, மேலும்‌ பாவத்தை 
சகித்துக்கொள்வீர்கள்‌, ஏனெனில்‌ உங்கள்‌ சமரசம்‌ உங்களை 
சிக்கல்களைச்‌ சமாளிக்கத்‌ தொடங்க கூட முடியாத ஒரு 
நிலைக்கு உங்களைத்‌ தள்ளும்‌. 


திருச்சபை சமரசத்தை ஆதரித்தால்‌, அல்லது சமரசத்திற்கு 
இடம்‌ கொடுத்தால்‌, அது எவ்வாறு மக்களை ஒழுங்குபடுத்தத்‌ 
தொடங்கும்‌? 


வெளி 2:22, இதோ, நான்‌ அவளைக்‌ கட்டில்கிடையாகக, 
அவளுடனே விபசாரஞ்செய்தவர்கள்‌ தங்களுடைய 
கிரியைகளைவிட்டு மனந்திரும்பாவிட்டால்‌ அவர்களையும்‌ 
மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி, 


நான்‌ உன்னை நியாயத்தர்ப்பின்‌ படுக்கையில்‌ வைப்பேன்‌, 
உன்னைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ அனைவரையும்‌ அழிப்பேன்‌. 


கர்த்தர்‌ தனது சபையில்‌ நுழைய மாட்டார்‌ மற்றும்‌ மக்களை 
கொள்ள மாட்டார்‌ என்று நீங்கள்‌ நினைக்கிறீர்களா??? 
அவர்‌ செய்வார்‌ 


அவர்‌ அதை கொரிநதுவில்‌ செய்தார்‌. 
அவர்‌ அதை இங்கே தியாத்திராவில்‌ செய்தார்‌. 


அவர்‌ அதை அனனியா மற்றும்‌ சபீராள்‌ ஆகியோரை 
கொன்றார்‌. 

வெளி 2:24 தியத்தீராவிலே இந்தப்‌ போதகத்தைப்‌ 
பற்றிக்கொள்ளாமலும்‌, சாத்தானுடைய ஆழங்கள்‌ என்று 
அவர்கள்‌ சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை 
அறிந்துகொள்ளாமலுமிருக்றெ மற்றவர்களாகிய உங்களுக்கு 


12 


நான்‌ சொல்கிறதாவது, உங்கள்மேல்‌ வேறொரு பாரத்தையும்‌ 
சுமத்தமாட்டேன்‌. 


இயேசு எல்லோரிடமும்‌ பேசவில்லை. அவர்‌ உண்மையாக 
இருப்பவர்களுக்கு எந்தவிதமான சுமையையும்‌ 
போடப்போவதில்லை. 


* எபேசுவில்‌ உள்ள எல்லாரும்‌ தங்கள்‌ ஆதியின்‌ 
அன்பை விட்டுவிடவில்லை; சிலர்‌ ஆதியின்‌ அன்பை 
காத்துக்கொண்டனர்‌. 

* பெர்கமுவில்‌ உள்ள அனைவருக்கும்‌ உலகத்துடன்‌ 
சமரசம்‌ இல்லை; சிலர்‌ செய்யாமல்‌ இருந்தனர்‌. 

* தஇியதீதிராவில்‌ உள்ள அனைவரும்‌ பாவத்தை சகித்துக்‌ 
கொள்ளவில்லை, சிலர்‌ அதற்கு எதிர்த்து நின்றனர்‌. 


3 ஆம்‌ அதிகாரத்திற்கு போகும்‌ வரை, சிறுபான்மையினரே 
பிரச்சினை, பெரும்பான்மையினர்‌ பிரச்சனை அல்ல. 


4. செத்துப்போன சபை. 


சர்தையில்‌ உள்ள சபை: 

இந்த கடிதத்திற்கு ஏழு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு, சர்தை 
உலகின்‌ பெரிய நகரங்களில்‌ ஒன்றாகும்‌. அதன்‌ புகழ்பெற்ற 
மன்னர்களில்‌ ஒருவரான குரோசஸ்‌ (௦888 என்ற மனிதர்‌ 
இருந்தார்‌, அந்த நகரத்தின்‌ செல்வம்‌, அவருடைய பெயர்க்கு 
ஒத்ததாக மாறியது. 


வெளி 3:1, சர்தை சபையின்‌ தூதனுக்கு நீ எழுதவேண்டியது 


என்னவெனில்‌: தேவனுடைய ஏழு ஆவிகளையும்‌ ஏழு 
நட்சத்திரங்களையும்‌ உடையவர்‌ சொல்லுகிறதாவது; உன்‌ 


13 


கிரியைகளை அறிந்திருக்றேன்‌, நீ உயிருள்ளவனென்று 
பெயர்கொண்டிருந்தும்‌ செத்தவனாயிருக்கிறாய்‌. 


உங்களுக்கு ஒரு நற்பெயர்‌ கிடைத்துள்ளது, ஆனால்‌ நீங்கள்‌ 
செத்து போய்விடீர்கள்‌. 


தன்னில்‌ தானே திருப்தியடைந்த சபை. 


வெறும்‌ பெயர்‌ இடம்‌ கட்டிடம்‌ கொண்ட சபை இது, இதில்‌ 
ஜீவன்‌ இல்லை, இது மரித்துப்போன சபை. 


வெளி 3:2 நீ விழித்துக்கொண்டு, சாகிறதற்கேது 
வாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து; உன்‌ கிரியைகள்‌ 
தேவனுக்குமுன்‌ நிறைவுள்ளவைகளாக நான்‌ காணவில்லை. 


இது மரித்துப்போன சபை, தேவன்‌ அதற்கு எழுதும்‌ போது 
"[habod" என்று குறிப்பிடுகிறார்‌. 


அவர்கள்‌ கூட்டங்கள்‌ மற்றும்‌ அவர்களின்‌ நடவடிக்கைகள்‌ 
நடந்து கொண்டிருக்கின்றன, ஆனால்‌ அவர்கள்‌ 
செத்துப்போய்‌ இருந்தார்கள்‌. 


பழக்கவழக்கங்கள்‌ மற்றும்‌ நிரலைத்‌ தவிர வேறு எதுவும்‌ 
இல்லை. 

நீங்கள்‌ வேதததை நேசிப்பதை விட உங்கள்‌ அமைப்பை 
நேசிக்கறீர்கள்‌. 

நீங்கள்‌ கிறிஸ்துவை நேசிப்பதை விட உங்கள்‌ கோட்பாட்டை 


நேசிக்கிறீர்கள்‌. 


நிறைய செயல்பாடுகள்‌, ஆனால்‌ ஆவிக்குரிய வாழ்க்கையின்‌ 
அடிப்படையில்‌ எதுவும்‌ இல்லை. 


14 


* அவர்களில்‌ சிலர்‌ ஆதியின்‌ அன்பை விட்டனர்‌, 

* இன்னும்‌ சில பேர்‌ உலகத்துடன்‌ ஒத்துபோய்‌ 
விட்டனர்‌ 

* இன்னும்‌ சில பேர்‌ பாவத்தை ஏற்றுக்கொண்டனர்‌, 

* சபை செத்து போனது. 


சில நேரங்களில்‌ நான்‌ மரித்துப்போன சபைகளை பார்த்து 
இருக்கிறேன்‌, உங்களில்‌ சிலருக்கு இதே அனுபவம்‌ 
இருக்கலாம்‌. 


ஜீவன்‌ இல்லாத ஒரு சபை, அங்கு நடவடிக்கைகள்‌ 
இருக்கலாம்‌, ஆனால்‌ மகிழ்ச்சி இருக்காது. 

யாரும்‌ கிறிஸ்துவிடம்‌ வரவில்லை. 

யாரும்‌ வளர்ந்து வருவதாகத்‌ தெரியவில்லை. 

எல்லாம்‌ தேங்கி நின்றது. 


வெளி 3:2-3, நீ விழித்துக்கொண்டு, சாகிறதற்கேதுவாயிருக 
கிறவைகளை ஸ்திரப்படுத்து; உன்‌ கிரியைகள்‌ தேவனுக்குமுன்‌ 
நிறைவுள்ளவைகளாக நான்‌ காணவில்லை.3. ஆகையால்‌ நீ 
கேட்டுப்‌ பெற்றுக்கொண்ட வகையை நினைவுகூர்ந்து, அதைக்‌ 
கைக்கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால்‌, 
திருடனைப்போல்‌ உன்மேல்‌ வருவேன்‌; நான்‌ உன்மேல்‌ 
வரும்வேளையை அறியாதிருப்பாய்‌. 


தீர்ப்புடன்‌ வர வேண்டும்‌ என்பதே இதன்‌ நோக்கம்‌. 
வெளி 3:4, ஆனாலும்‌ தங்கள்‌ வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத 
சிலபேர்‌ சர்தையிலும்‌ உனக்குண்டு; அவர்கள்‌ 


பாததிரவான்௧ளானபடியால்‌ வெண்வஸ்திரநதரிதது 
என்னோடேகூட நடப்பார்கள்‌. 


15 


அங்குள்ள மாற்றத்தை நீங்கள்‌ கவனித்தீர்களா? 


இப்போது இது சிலர்‌ என்பது இங்கு பிரச்சினைகள்‌ அல்ல. 
இங்கு சிலர்‌ தான்‌ உண்மையாக இருந்தனர்‌. 
பெரும்பான்மை சிறுபான்மையினராதிறது! 


அந்த வித்யாசம்‌ புரிகிறதா? 
“சிலபேர்‌. ” 


ஒரு சபை இந்த நிலைக்கு வரும்போது , சிலர்‌ மட்டுமே 
உண்மையாக இருக்கின்றனர்‌. 


5. பொய்யான சபை. 
லவோதிக்கேயாவில்‌ உள்ள சபை. 


வெளி 3:14-15, 14. லவோதிக்கேயா சபையின்‌ தூதனுக்கு நீ 
எழுதவேண்டியது என்னவெனில்‌: உண்மையும்‌ 
சததியமுமுள்ள சாட்சியும்‌ தேவனுடைய சிருஷ்டிக்கு 
அதியுமாயிருக்றெ ஆமென்‌ என்பவர்‌ சொல்லுகிறதாவது; 
15. உன்‌ கிரியைகளை அறிந்திருக்கிறேன்‌; நீ குளிருமல்ல 
அனலுமல்ல; நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால்‌ 
நலமாயிருக்கும்‌. 


அவை இரட்சிக்கப்படவில்லை. 
அவர்கள்‌ கிறிஸ்துவுக்கு உறுதியுடன்‌ இல்லை. 


வெளி 3:/6, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி 


வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால்‌ உன்னை என்‌ 
வாயினின்று வாந்திபண்ணிப்போடுவேன்‌. 


16 


அவர்கள்‌ உண்மையில்‌ அலட்சியமாக இருப்பவர்கள்‌, 


ஆனால்‌ கிறிஸ்துவுக்கு உறுதியுடன்‌ இருப்பதாக 
காண்பித்துக்கொள்வார்கள்‌. அது ஒரு மாய்மாலம்‌. 


* இது மனிதநேய கொண்ட சபை. 

* இது பொய்யான சபை. 

* இங்கே சுவிசேஷம்‌ இல்லை. 

* இங்கே ஊக்குவிப்பும்‌ இல்லை, வேத கற்பித்தலும்‌ 
இல்லை. 


அவர்கள்‌ சொல்ல விரும்புவதைச்‌ சொல்ல அவர்கள்‌ 
வேதாகமத்தை பயன்படுதீதுகிறார்கள்‌. 

இது ஒரு மத முன்னணி, ஆனால்‌ அங்கே வேறு எதுவும்‌ 
இல்லை. 

சாத்தானுக்கு அந்த இடம்‌ சொந்தமானது. 


முன்னேற்றம்‌: 
> சிலர்‌ ஆதியின்‌ அன்பை விட்டுவிட்டனர்‌, 
* சிலர்‌ உலகத்துடன்‌ ஒத்துபோய்‌ விட்டனர்‌, 
* சிலர்‌ பாவத்தை சகிதீதுக்கொண்டனர்‌, 
* சபை செத்துப்போனது. 
* பொய்யான சபை அங்கே உள்ளது. 


நாம்‌ இரண்டு கடிதங்களை விட்டுவிட்டோம்‌. 
அநத இரண்டு கடிதங்களும்‌ சிமிர்னா மற்றும்‌ 
பிலதெல்பியாவில்‌ உள்ள சபைக்கு எழுதியவை. 


அந்த இரண்டு தேவாலயங்களைப்‌ பற்றி வேறுபட்ட 


காரியங்கள்‌ உண்டு என்றால்‌, 
அவர்கள்‌ கடுமையான உபத்திரவத்தை சதிததார்கள்‌. 


17 


வெளியே உள்ள உபத்திரவம்‌ சபையை 
தூய்மைப்படுத்துகிறது. 


சகிப்புத்தன்மையுள்ள சமுதாயம்‌ சபையை அழிக்க 
முனைகிறது. 


உபத்திரவம்‌ காரணமாக கிறிஸ்துவுக்கு பரிசுத்தத்தையும்‌ 
பக்தியையும்‌ காத்துக்கொள்வது எளிது. ஆனால்‌ உபத்திரவம்‌ 
இல்லாதபோது, சகிப்புத்தன்மையுள்ள இந்த சமுதாயத்தில்‌ 
கிறிஸ்துவுக்கு பகீதியையும்‌ தூய்மையையும்‌ எவ்வாறு 
பராமரிக்க முடியும்‌? 


வெளியில்‌ இருந்து உபாத்திரவப்படுத்தப்படும்‌ சபை 
பெரும்பாலும்‌ தப்பிப்பிழைக்கும்‌ மற்றும்‌ வலுவான 
சபையாக மாறும்‌. அந்த இரண்டு சபைகளும்‌ , சிமிர்னா 
மற்றும்‌ பிலதெல்பியா ஆகியவை சாத்தானின்‌ ஜெப 
ஆலயத்திலிருந்து தாக்குதலுக்கு உள்ளானதாககீ 
கூறப்படுகிறது. 


18 


முடிவுரை: 
1. இயேசு அவரின்‌ சபையை நேசிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய சபைக்கு என்ன செய்கிறார்‌ என்று 
பார்ப்போம்‌. 


நாம்‌ சொந்தமாக நிற்க வில்லை, கர்த்தர்‌ தம்முடைய 
இறையாண்மையைச்‌ செய்வார்‌. 


வெளி 1:5-0, உண்மையுள்ள சாட்சியும்‌, மரித்தோரிலிருந்து 
முதற்பிறந்தவரும்‌, பூமியின்‌ ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய 
இயேசுகிறிஸ்துவினாலும்‌ உங்களுக்குக்‌ கிருபையும்‌ 
சமாதானமும்‌ உண்டாவதாக. 06. நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்து 
தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மைக்‌ 
கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை 
ராஜாக்களும்‌ ஆசாரியர்களுமாகனெ அவருக்கு மகிமையும்‌ 
வல்லமையும்‌ என்றென்றைக்கும்‌ உண்டாயிருப்பதாக. 


ஆமென்‌. 

கர்த்தராயெ இயேசு தம்முடைய சபையை நேசிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நமது CF ஐ நேசிக்கிறார்‌ என்று உங்களில்‌ எத்தனை 
பேர்‌ நினைக்கிறீர்கள்‌? 

நீங்கள்‌ CF சபையை நேசிக்கறீர்களா? 

இதைச்‌ சொல்வதற்கு மன்னிக்கவும்‌: கர்த்தராயெ இயேசு 
கிறிஸ்து செய்யும்‌ விதத்தில்‌ ஒரு விதத்தில்‌ நீங்கள்‌ WCF 


சபையை நேசிக்கவில்லை. 


அவர்‌ இந்த சபையை நேசிக்கிறார்‌. 


19 


அது தான்‌ கிறிஸ்துவின்‌ அன்பில்‌ என்னுடைய பெரிய 
நம்பிக்கை. 


ஒரு போதகராக, நீங்கள்‌ உண்மையாகவும்‌, 
விசுவாசமுள்ளவராகவும்‌, அவர்மீது உங்கள்‌ ஆதியின்‌ 
அன்பை தக்க வைத்துக்‌ கொள்ளவும்‌ நான்‌ ஜெபம்‌ பண்ணும்‌ 
வேளையில்‌, அவர்‌ என்னைவிட, உங்களை விட, யாரையும்‌ 
விட இந்த சபையை அதிகமாக நேசிக்கிறார்‌ என்பதை அறிந்து 
கொள்வதில்‌ நான்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. 


ஏனென்றால்‌ அவர்‌ தனது சபையை நேசிக்கிறார்‌. 
அவர்‌ தனது சபையை பாதுகாக்கிறார்‌. 


2. இயேசு தனது திருச்சபைக்கு பரிந்துரைககறார்‌. 


அப்போஸ்தலன்‌ யோவான்‌ கர்ததருடைய குரலைக்‌ 
கேட்கிறார்‌ அவர்‌ திரும்பி, கர்த்தரின்‌ உருவததை தரிசனத்தில்‌ 
காண்கிறார்‌. 


வெளி 1:12-13, அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தைப்‌ 
பார்க்கத்‌ திரும்பினேன்‌; திரும்பினபோது, ஏழு பொன்‌ 
குத்துவிளக்குகளையும்‌, 13. அந்த ஏழு குத்துவிளக்குகளின்‌ 
மத்தியிலே நிலையங்கி தரித்து, மார்பருகே பொற்கச்சை 
கட்டியிருந்த மனுஷ்குமாரனுக்கொப்பான வரையும்‌ 


கண்டேன்‌. 


இது பிரதான ஆசாரியரின்‌ மிக பெரிய அடையாளமாகும்‌. 
இங்கே நாம்‌ கிறிஸ்துவை அவருடைய ஆசாரிய வேலையில்‌ 
காண்கிறோம்‌, அவர்‌ ஏழு குத்துவிளக்குகள்‌ மத்தியில்‌ 
உலாவுவது சபைகளில்‌ அவர்‌ உலாவுகிறார்‌ என்பதை 
குறிக்கும்‌ ஒவ்வொன்றும்‌ ஏழு சபைகளில்‌ ஒன்றைக்‌ 
குறிக்கிறது. 


20 


இயேசு சபைகளுக்கு இடையில்‌ உலாவி, விளக்கைக்‌ 
கத்தரித்து சபையை கவனித்து வருகிறார்‌. இது நமக்காக அவர்‌ 
செய்த காரியத்தை குறிக்கிறது. எந்தப்‌ போராக இருந்தாலும்‌, 
எந்தப்‌ போராட்டமாக இருந்தாலும்‌, அவர்‌ எப்பொழுதும்‌ 
நமக்காக பரிநீது பேசுகிறார்‌ பிதாவுக்கு முன்பு அவருடைய 
வல்லமையுடன்‌ நம்‌ சார்பாக நம்மை இரட்சிக்க வருகிறார்‌. 


3. இயேசு தம்‌ சபையை பரிசுத்தப்படுத்துகிறார்‌. 


வெளி 1:14-16, அவருடைய சிரசும்‌ மயிரும்‌ வெண்பஞ்சைப்‌ 
போலவும்‌ உறைந்த மழையைப்போலவும்‌ வெண்மையாயிருந 
தது; அவருடைய கண்கள்‌  அக்கனிலுவாலையைப்‌ 
போலிருந்தது; 15. அவருடைய பாதங்கள்‌ உலைக்களத்தில்‌ 
காய்ந்த பிரகாசமான வெண்கலம்போலிருந்தது; அவருடைய 
சத்தம்‌ பெருவெள்ளத்து இரைச்சலைப்போலிருந்தது. 76. தமது 
வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்திக்‌ 
கொண்டிருந்தாற்‌ அவர்‌ வாயிலிருந்து இருபுறமும்‌ கருக்குள்ள 
பட்டயம்‌ புறப்பட்டது; அவருடைய முகம்‌ வல்லமையாய்ம்‌ 


பிரகாசிக்றெ சூரியனைப்‌ போலிருந்தது. 


ஞானம்‌, தூய்மை மற்றும்‌ பரிசுத்தத்தன்மை ஆகியவற்றைக்‌ 
குறிக்கும்‌ எபிரேய சிந்தனை வெண்ணிறம்‌ ஆகும்‌. 


இயேசு பாவத்தைக்‌ காண முடியும்‌, அவர்‌ எதையும்‌ 
கண்டுபிடிக்க முடியும்‌. அவர்‌ பொல்லாப்பை கண்டுபிடிக்கும்‌ 
போது, “அவருடைய பாதங்கள்‌ உலைக்களத்தில்‌ காய்ந்த 
பிரகாசமான வெண்கலம்போலிருந்தது” - மேலும்‌ அநத 
பொல்லாப்பை குறித்த தீர்ப்பை அவர்‌ கொடுப்பார்‌. 
அவருடைய பெருவெள்ள இரைச்சலின்‌ சத்தம்‌ போல 
பொல்லாப்புக்கு எதிராக அதிகாரத்துடன்‌ வருகிறார்‌. 

அவருடைய மகத்தான வல்லமை, அவருடைய சபையை 
தூய்மைப்படுத்தும்‌, அதிகாரத்துடன்‌ பேசுவது, 


21 


நியாயநீதீரப்பது, பரிசுத்தப்படுத்துவது, தூய்மைப்படுத்துதல்‌, 
பார்ப்பது, மறறும்‌ அதன்‌ பாவத்தை அவருடைய சொந்த 
பரிசுத்த பார்வையால்‌ கண்டறிதல்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சபையை சுத்திகரிக்கிறார்‌. 


பாவ இயல்புடைய சபையில்‌ நமக்குத்‌ தெரியாத விஷயங்கள்‌ 
உள்ளன, அவற்றை நாம்‌ கண்டு பிடிக்க முடியாது, அவற்றைத்‌ 
தீர்கீகவும்‌ முடியாது. 


கண்ணோகிகி பார்க்கும்‌ இயேசு, அவற்றை பார்க்க முடியும்‌, 
அவருடைய சபையில்‌ தீர்ப்பையும்‌ செயலையும்‌ 
ஒழுக்கத்தையும்‌ தூய்மையையும்‌ கொண்டுவர முடியும்‌, 
அதைப்‌ பற்றி நாம்‌ எப்போதாவது கண்டுபிடித்தாலும்‌ 
இல்லாவிட்டாலும்‌ அவர்‌ அதை செய்தே தீருவார்‌ 


ஆம்‌, அவர்‌ தனது சபையை சுத்திகரிக்கிறார்‌. 
4. ஜெயகொள்கிறவனுக்கு வெகுமதி. 


வெளி 7277-78, நான்‌ அவரைக்‌ கண்டபோது 
செத்தவனைப்போல அவருடைய பாதத்தில்‌ விழுந்தேன்‌; 
அப்பொழுது அவர்‌ தம்முடைய வலதுகரததை 
என்மேல்வைத்து, என்னை நோக்கி: பயப்படாதே, நான்‌ 
முநதினவரும்‌ பிந்தினவரும்‌, உயிருள்ளவருமாயிருக்கிறேன்‌; 
18. மரித்தேன்‌, ஆனாலும்‌, இதே, சதாகாலங்களிலும்‌ 
உமிரோடிருக்கிறேன்‌ ஆமென்‌; நான்‌ மரணத்திற்கும்‌ 
பாதாளத்திற்குமுரிய திறவுகோல்களை 
உடையவராயிருககிறேன்‌. 


யோவான்‌ கிறிஸ்துவைக்‌ கண்டார்‌; தேவனுடைய குமாரனை 
அவருடைய மகிமையில்‌ கண்டார்‌ ஏசாயாவுக்கு இருந்த 


22 


அதே அதிர்ச்சி இவருக்கும்‌ இருந்தது. அவர்‌ ஒரு செத்த 
மனிதனைப்‌ போலவே சரிந்தார்‌ 


ஏன்‌? 
யோவான்‌ பயந்து போனார்‌. 


யோவான்‌ என்‌ பயந்தார்‌? 

யோவான்‌ பயந்தார்‌ ஏனென்றால்‌ நீங்கள்‌ கர்த்தரை பரிசுத்த 
மகிமையில்‌ காணும்போது, அவருடைய வாயிலிருந்து ஒரு 
பட்டயம்‌ புறப்படும்‌ போது, கர்ஜிக்கிற தண்ணீரைப்‌ போல 


பேசுவதும்‌, பாவத்தைக்‌ கையாள்வதும்‌ காணும்போது பயம்‌ 
தான்‌ வரும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய சபையை மன்னிககிறார்‌. 
அவர்‌ தனது சபையை மன்னித்துவிட்டார்‌. 


“பயப்பட வேண்டாம்‌; நான்‌ உங்களுக்காக மரித்தேன்‌. நான்‌ 
உங்களுக்காக ஜீவிக்கிறேன்‌. நான்‌ மரணத்தையும்‌ 
நரகத்தையும்‌ கட்டுப்படுத்துகிறேன்‌” 


இதன்‌ அர்த்தம்‌ உங்களுக்கு எந்த பயமும்‌ இல்லை. அவர்‌ 
தனது சபையை மன்னிக்கிறாந்‌ 


வெளிப்படுத்துதல்‌ அதிகாரங்கள்‌ 2 மற்றும்‌ 3, அவர்‌ தனது 
சபைக்கு பலன்‌ அளிப்பதை குறித்து சொல்லுகிறது. 


23 


எபேசு: 


வெளி 2:7, ஆவியானவர்‌ சபைகளுக்குச்‌ சொல்லுகிறதைக 
காதுள்ளவன்‌ கேட்கக்கடவன்‌; ஜெயங்கொள்ளுகிற 
வனெவனோ வனுகீ தேவனுடைய பரதசின்‌ 
மத்தியிலிருககி வவிருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசிக்கக்கொடுப்பேன்‌ என்றெழுது. 


சிமிர்னா: 


வெளி 2:10, ஆகிலும்‌ நீ மரணபரியந்தம்‌ உண்மையாயிரு, 


அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்குத்‌ தருவேன்‌. ” 
வெளி 2:11, ஜெயங்கொள்ளுகிறவன்‌ இரண்டாம்‌ 


மரணத்தினால்‌ சேதப்படுவதில்லை என்றெழுது. 
பெர்கமு: 


வெளி 2:17, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான்‌ மறைவான 
மன்னாவைப்‌ புசிக்கக்கொடுத்து, அவனுக்கு வெண்மையான 
க்கல்லையும்‌ தக கல்லின்மேல்‌ எழுதப்பட்டதும்‌ 
தைப்‌ பெறுகிறவனேயன்‌. வேறொருவனும்‌ 


அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும்‌ கொடுப்பேன்‌ 
என்றெழுது. 


தியத்தரா: 


வெளி 2:26-28, 26. ஜெயங்கொண்டு முடிவுபரியந்தம்‌ என்‌ 
கிரியைகளைக்‌ கைக்கொள்ளுகிறவனெவனோ அவனுக்கு, 
நான்‌ என்‌ பிதாவினிடத்தில்‌ அதிகாரம்‌ பெற்றதுபோல, 
ஜாதிகள்மேல்‌ அதிகாரம்‌ கொடுப்பேன்‌. 27. அவன்‌ 


இருப்புக்கோலால்‌ அவர்களை ஆளுவான்‌; அவர்கள்‌ 


24 


மண்பாண்டங்களைப்போல நொறுக்கப்படுவார்கள்‌. 28. 
விடிவெள்ளி நட்சத்திரத்தையும்‌ அவனுக்குக்‌ கொடுப்பேன்‌. 


சர்தை: 


வெளி 3:5, ஜெயங்கொள்ளுறெவனெவனோ அவனுக்கு 


வெண்வஸ்திரம்‌ தரிப்பிக்கப்படும்‌; ஜீவபுஸ்தகத்திலிருந்து 
அவனுடைய நாமத்தை நான்‌ திறுக்ப்ெபோடாமல்‌, என்‌ பிதா 
முன்பாகவும்‌ அவருடைய தூதர்‌ முன்பாகவும்‌ அவன்‌ நாமத்தை 
அறிக்கையிடுவேன்‌. 


பிலதெல்பியா : 
வெளி 3:12, ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனை என்‌ 


தேவனுடைய ஆலயத்திலே துரணாக்குவேன்‌, அதினின்று 


அவன்‌ ஒருக்காலும்‌ நீங்குவதில்லை; என்‌ தேவனுடைய 


நாமத்தையும்‌ என்‌ தேவனால்‌ 
பரலோகத்திலிருநீதிறங்கிவருகிற புதிய எருசலேமாகிய என்‌ 
தேவனுடைய நக ன்‌ நாமத்தையும்‌, என்‌ புதியநாமத்தையும்‌ 


அவன்மேல்‌ எழுதுவேன்‌. 


லவோதிக்கேயா : 


வெளி 3:21, நான்‌ ஜெயங்கொண்டு என்‌ பிதாவினுடைய 
சிங்காசனத்திலே அவரோடேகூட உட்காரந்ததுபோல, 
ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனும்‌ என்னுடைய 


சிங்காசனத்தில்‌ என்னோடேகூட உட்காரும்படிக 
அருள்செய்வேன்‌. 


25 


